



9. 


கண சாமா 


ஸ்ரீல 





Digitized By Roja Muthiah Research Library 


௦ .. 9 
ஜல வைத்தியம்‌. 
திருச்சினாப்பள்ளி மார்க்கம்‌, 
புதுக்கோட்டையிலிருக்கும்‌ 
பி. 2155 பி. எல்‌, 
ஸ்ரீ லக்ஷமண சர்மாவினால்‌ 


எழுதப்பட்ட து. 





நூலாசிமியரால்‌ பிரசுரம்‌ செய்யப்பட்டது. 


எலிலா பாத்தியமும்‌ 


தூலாசிரியரைச௦ே சாம்‌ அ. 





சைதாப்பேட்டை; 
அமெரிக்கன்‌ அட்வென்ட்‌ மிஷன்‌ பிரெஸில்‌ 
அசடட்டது, 


ROJA. MUTHIAH 


ARTIST 
KOTTAIYUR P.O 


RAMNAD DIST. 


Digitized By Roja Muthiah Research Library 


By the Same 441407 


PRACTICAL- WATER HEALING, 
்‌ Re. 7-12-0, 


NATURAL HYGIENE, 
Ready for the press. 


for Copies of Practical Waiter Healmg, 
Please Apply to the author, al 
PUDUKOTAH, via TRICHINOPOLY. 


Digitized By Roja Muthiah Research Library 


முகவுரை , 


மகாத்துமா காந்தியடிகளாலும்‌ இன்‌ னும்‌ மற்ற 
பெரியோர்களாலும்‌ ஈன்கு மதிக்கப்பெ ற்ற இசசாஸ்‌ 
திரத்தைச சுருக்கமாகத்‌ தமிழ்‌ நாட்டாருக்கு உபதே 
சிக்கும்‌ பொருட்டு இந்நூல்‌ எழுதப்பட்ட து, இச 
சாஸ்‌ தரமான அ சோயற்ற வாழ்விற்கும்‌; வந்த நோய்‌ 
களுக்கு வைத்தியம்‌ செய்துகொண்டு அப்போகைக்கப்‌ 
போது சொஸ்தம்‌ பெறுவதற்கும்‌, இன்றியமையாதது. 


இசசாஸ்திமானது முதன்‌ முதலில்‌ நம்‌ மகரிஷி 
களால்‌ அனுஷ்டிக்கப்பட்டு நான்கு வேதங்களாலும்‌ 
புகழப்‌ பெற்றது. காலகதியினால்‌ இது மறைந்து 
போய்விட்டது. இப்பால்‌ இதன்‌ முக்கியமான மர்மங்கள்‌ 
ஜர்மனி முதலிய மேல்நாட்டு நிபுணர்களால்‌ ஒருவாறு 
கண்டுபிடிச்சப்பட்டு, அவர்கள்‌ எழுதிய நூல்களால்‌ 
நம்‌ பாரதநாட்டில்‌ பரவிற்று, அர்நூல்களை இந்து 
ஸ்தானி, மராட்டி, தெலுங்கு, என்ற மூன்று கேச 
பாஷைகளிலும்‌ மொழி பெயர்க்கப்பட்ட து. அதனால்‌ 
நம்‌ தேசத்தாரில்‌ வெகு ஜனங்கள்‌ இச்சாஸ்திரத்தின்‌ 
நெறிகளைக்‌ கைக்கொண்டு நற்பயன்‌ பெற்றிருக்கிறார்‌, 


Digitized By Roja Muthiah Research Library 


கள்‌. தமிழ்நாட்டில்‌ மட்டில்‌ இதுவரை இச்சா ஸ்திரம்‌ 
ஒருவிதத்திலும்‌ பிரசுர மாகாமலிருந்த அ. 

தெய்வீகத்‌ தன்மையுள்ள ஈம்‌ பூர்லீக நூல்களா 
சிய வேதங்கள்‌, ஸ்ரீபகவத்தேதை, முதலியவற்றில்‌ 
காணப்படும்‌ வசனங்களுக்கும்‌, ஈம்‌ தேசத்திய இயற்‌ 
கைக்கும்‌; தூலாசிரியருடைய சொ ந்த அனுபவத்‌ 
இற்கு மொத்து இர்நூலியற்றப்பட்டது. தமிழ்நாட்‌ 
டாருடைய ஸகல குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ நீக்கு 
வதற்கான வழிகளில்‌ மிகவும்‌ முக்கியமானவற்றை 
இர்தூலில்‌ காணலாம்‌. 

லக்ஷமண சாமா, 


Digitized By Roja Muthiah Research Library 


ஜல வைத்திய மேனப்படூம்‌ 


இயற்கை வைத்தியம்‌. 


முதல்‌ அத்தியாயம்‌. 

உணவின்‌ விதியும்‌ 

இயற்கை தெறியும்‌. 
இயற்கை வைத்திய மென்பது மருந்து 
களாவது ஆயுதங்களாவது உபயோகிக்காமல்‌ 
செய்யும்‌ வைததியம்‌. இதை ஜல வைத்திப 

மென்றும்‌ சொல்லுவார்கள்‌. 

இயற்கை வைத்தியத்தின்‌ முக்கியமான 
கொள்கையாவது: இயற்கை நெறியை விட்டு 
நமுவியதால்‌ தான்‌ நோய்‌ உண்டாகின்ற 


Digitized By Roja Muthiah Research Library 


2 


தென்பதே. இதனால்‌ அந்த நெறியை மீண்டும்‌ 
கைக்கொண்டுதான்‌ நோய்க்கு வைத்தியம்‌ 
செய்யவேண்டும்‌, அதாவது உணவு முதலிய 
வற்றில்‌ இயற்கை நெறிப்படி நடந்து கொள்‌ 
வது வைத்தியத்தின்‌ முக்கியமான அம்சம்‌ 
என்று காணலாம்‌. மேலும்‌ இயற்கை நெறி 
யினபடி. வாழ்வதால்‌ நோய்‌ வராதபடி தடுத 
தக்கொள்ளவும்‌, வந்தால்‌ அது இலேசாக 
இருக்கும்படி செய்துகொள்ளவும்‌, கூடுமென்‌ 
அம்‌ தெரியவரும்‌. 

இயற்கை நெறியின்‌ முக்கியமான பகுதி 
உணவைப்பற்றியது. உணவுகள்‌ முக்குணங்‌ 
களால்‌ வேறுபட்டிருக்கன்றன. முக்குணங்க 
ளாவன : ஸத்துவகுணம்‌, ரஜோகுணம்‌, தமோ 
குணம்‌, என்பவை. இவற்றில்‌ ஸ்‌ தீ துவகுண 
மே சிறந்தது. இக்குணமுள்ள உணவுகள்‌ 
மே லானவை. மற்றகுணங்களில்‌ ஏதாவது ஒரு 
குணமாவது, இரண்டுமாவ து, சம்பந்தமுள்ள 
வை தள்ளத்தக்கன்‌. மேலும்‌ ஸத்துவகுண 
மூளள உணவுகளையும்‌, பினவரும்‌ இயற்கை 
நெறியின்‌ சட்டங்களின்‌ படிக்கே உபயோ 
திக்கவேண்டும்‌. இயற்கை நெறியின்படி ஸாத 
துவிக உணவுகளையே உண்டு வருபவருக்கு, 

ண்ட ஆயுளும்‌, தேகபலமும்‌, மனோபலமும்‌, 


Digitized By Roja Muthiah Research Library 


8 


பக்தி, ஞானம்‌, யோகம்‌, முதலிய ஸித்திகளும்‌ 
ஏற்படும்‌. 

கசப்பு, துவர்ப்பு, காரல்‌, உறப்பு, புளிப்பு, 
உப்பு, அதிகத்‌ தித்திப்பு, இச்சுவைகளில்‌ எச்‌ 
சவையுள்ள தாயினும்‌, அது ரஜோகுணமுள 
ளது. இவ்வகை உணவுகளை வழக்கமாய 
உண்ணுவதின்‌ பயனாவது: துன்பம்‌, சோர்வு, 
நோய்கள்‌, என்பவை. இவ்வாறு ஸ்ரீபகவத்‌ 
தையில்‌ பதினேழாவது ௮ தீதியாயத்தில்‌ 
சொல்லி யிருக்கிறது. இ தனால்‌, பாகற்காய்‌, 
சுண்டைக்காய்‌, தேயிலை, காபிக்கொட்டை, 
கோக்கோ, கொட்டைப்பாக்கு, துவாப்பான 
நெல்லிக்காய்‌, காரலுள்ள கரணேக்‌ கிழங்கு, 
மிளகாய்‌, மிளகு, சீரகம்‌, இஞ்சி, சுக்கு, புளி, 
எலுமிச்சம்பழம்‌, கரும்பு, சாக்கரை, இதா 
மசால்‌ சாமானகள்‌, இவையெல்லாம்‌ தள்ள. 
வேண்டியவையென்று அ றியவேண்டும்‌. நோ 
யினால்‌ வருந்தும்‌ சமயங்களில்‌ இவற்றைச்‌ 
கொஞ்சமேனும்‌ உபயோ௫ிக்கக்கூடாது. மே 
ஓம்‌ இவற்றை முற்திலும்‌ ஒழித்து விடப்‌ 
படிப்படியாகப்‌ பழகவேண்டும்‌. இடையில 
பின்சொல்லப்படும்‌ மாதிரியாக, எலுமிச்சம்‌ 
பழரஸம்‌, தயிர்‌, உப்பு, இவற்றை மட்டில்‌ 
உபயோகிக்கலாம்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


4 


தீமோ குணமுள்ளவைகளாவன : சமையல்‌ 
செய்தாவது, தண்ணீரில்‌ நனைத்தாவது அதிக 
நேரம்‌ கிடந்தவை, தம்முடைய இயற்கைச்‌ 
சுவையை இழந்தவை, துரநாற்ற முள்ளவை, 
பழைய பண்டங்கள்‌, ௮சுததமானவை, இவை 
களே. இதன்படி, ஊறுகாய்‌, பழயசா தம்‌, நீரில்‌ 
நனை தீது நேரம்‌ சென்ற மா அல்லது தானியம்‌, 
புளித்த தயிர்‌, அல்லதுமோர்‌, அழுகிப்போன 
பண்டங்கள்‌, கள்‌, சாராயம்‌, வெள்ளைப்பூண்டு, 
வெங்காயம்‌, பெருங்காயம்‌, கடுகு, மீன்‌, மாமி 
சம்‌, முதலியவை தள்ளுபடி செய்யத்‌ தகும்‌ 
தீன. ஈன ஜாதியார்‌ மேன்மைப்பட முடியா 
மல போவதற்கும்‌, மேன்மையுள்ளவர்‌ தாழ்ந்து 
பாவதற்கும்‌, தமோ குணமுள்ள உணவே 
காரணம்‌. 
நாமுபயோகிக்கக்கூடிய உணவுப்‌ பொருள்க 
ள்ாவன . தானியங்கள்‌, தேங்காய்‌ முதலிய 
நெய்ப்பசையுள்ள கொட்டைகள்‌, காய்கறிகள்‌, 
பழங்கள்‌, பால, இளந்தழைகள்‌, இவைகளே. 
இவற்றில்‌ அழுகிப்போனவை முதலிய தமோ 
குணமுள்ளவற்றையும்‌, கசப்பு முதலிய ரஜோ 
குணமுள்ளவற்றையும்‌, மேலே சொல்லியபடி 
விலக்கவேண்டும்‌. மற்றவையெல்லாம்‌ ஸாத்து 


விகமானவை, இவற்றை உபயோகிப்பதில்‌ கவ 


Digitized By Roja Muthiah Research Library 


ட்‌ 


னிக்கவேண்டிய முக்கியமான விதிகள்‌ இனி 
வாணிக்கப்படும்‌. 

உமியினால்‌ மூடப்பட்டிருக்கும்‌ தானயங்‌ 
களைக்‌ குத்தி உமியை மட்டில்‌ போக்கி, 
எடுத்துக்கொள்ளலாம்‌, ஆனால்‌ குத்தும்போது 
அவற்றின்‌ தவிடு பிரிந்துபோசக்கூடாது, 
அப்படிப்‌ பிரிந்துபோனால்‌, அத்தவிட்டை 
அளவின்படி. அத்துடன்‌ சேர்த்து உபயோ 
கிக்கவேண்டும்‌. மேலும்‌ தான்யங்களை ததிட்டு 
வதும்‌, தண்ணீரில்‌ களைவதும்‌, மிகவும்‌ பிச 


கான வழக்கங்கள்‌. 


கொத்துக்கடலை, தட்டைப்பயறு, பாசிப்‌. 
பயறு, பட்டாணி, மொச்சை, முதலியவற்‌ 
றைத்‌ தோலுடன்‌ பக்குவம்‌ செய்தே உப 
யோ கிக்கவேண்டும்‌. தோலைப்‌ போக்குப்‌ பரு 
பாக செய்துகொள்ளக்கூடா து. 

மாவாக தானயங்களை அரைப்பதில்‌, குற: 
ணெகளேயும்‌ மாவையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிக்‌ 
கக்கூடா து. திருஷ்டாந்தமாக, கோதுமையை 
அரைப்பதில்‌ ரவை வேறு மா வேக சலிக்கக்‌ 
கூடாது. 


சமையல்‌ செய்வதில்‌, தானயங்கள, காய்‌ 


கரிகள்‌, இவற்றினின்றும்‌ நீரை வடித்துவிடக்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


0 


கூடாது. அந்த நீரானது சுண்டிப்போகுஃ்‌ 
படிக்கே சமையல்‌ செய்யவேண்டும்‌. இதற்‌ 
காக அரிசியை சமைப்பதில்‌, நீரைக்‌ குறைத்‌ 


துக்கொள்ளவேண்டும்‌. 


சமையல்‌ முறைகளில்‌, வறுத்தல்‌, பொரித்‌ 
தல்‌, இவவிரண்டும்‌ தயவை. வறுத்தலென்‌ 
பது நீர்‌ முதலிய யாதொன்றும்‌ சேர்க்காமல்‌ 
பக்குவம்‌ செய்வது. பொரித்தல்‌ என்பது 
கெய்‌ அல்லது எண்ணெயைச்‌ சேர்த்து செய்‌ 
யும்‌ பக்குவம்‌. இவவாறு, அப்பளம்‌, வடை, 
காராபூந்தி, ஓமப்பொடி, முறுக்கு, தேன்‌ 
குழல்‌, சீடை, குஞ்சாலாடு, ஜிலேபி, அதி 
ரசம்‌, முதலியவையெல்லாம்‌ தள்ள த்தக்கவை. 
இவை நோயாளிக்கு முற்றிலும்‌ தகாதவை. 
மற்றவாகள்‌ இவற்றை அடிக்கடி உப்யோடப்ப 


தினால்‌ நோய்க்காளாவார்கள்‌. 


காய்கறிகளை அடுப்பினமேலிருக்கும்போதே 
தாளிக்கக்கூடா து. அவற்றை அடுப்பினின்‌ 
அம்‌ கீழே இறக்கிவைத தவிட்டு, ஒரு கரண்டி 
யில்‌ நெய்‌ அல்லது எண்ணெயை விட்டு, அதில 
கருவேப்பிலைகளைப்‌ போட்டு, தாளித்து, அதை 
கரியில்‌ கொட்டிவிடலாம்‌. தாளிப்ப தற்காக 
மறுபடி. அடுப்பின்‌ பேரில்‌ கரிகளை வைக்கக்கூ 


Digitized By Roja Muthiah Research Library 


[| 


டாது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம்‌,பெருங 
காயம்‌, மிளகாய்‌, மிளகு, முதலிய மசால்‌ சாமா 
னகளைத்‌ தாளிப்பதில்‌ உபயோகிக்கக்கூடாது. 


சாப்பிடும்போது, தேங்காய்த்‌ துருவலை பச்‌ 
சையாக சாதத்துடன்‌ கலந்து சாப்பிடலாம்‌. 
அல்லது நிலக்கடலை யெனப்படும்‌ மணிலாக்‌ 
கொட்டைப்‌ பருப்புகளை நீரில்‌ சுமார்‌ 0 மணி 
நேரம்‌ ஊறவைத்து, ஒன்றொன்றுய்‌ விரல்க 
ளின்‌ நடுவில்‌ அதுக்குப்‌ பார்த்து, மெதுவா 
புள்ளவற்றைத்தள்ளி, கெட்டியாயுள்ளவற்றை 
மாதீதிரமெடுத்து, ஆவியில்‌ வேகவைத்து, 
தேங்காய்க்கு பதிலாக மேலே சொல்லியபடி 
உபயோகிக்கலாம்‌. இவையொன்றும்‌ கிடைக்‌ 
காமற்போனால்‌, சுத்தமான நெய்‌, கசப்பில்லாத 
எள்ளெண்ணெய்‌, .காரலில்லாத தேங்கா 
யெண்ணை, இவற்றை சேர்தீதுக்கொள்ளலாம்‌. 

சமைத்த பண்டங்கள்‌ யாவும்‌ கெட்டியான 
பதமாக இருக்கவேண்டும்‌. குழைந்‌ துபோகும்‌ 
படி விடக்கூடாது. பல்‌ கெட்டுப்போனவர்க 
ளுக்காக மட்டில்‌ கொஞ்சம்‌ மெதுவாக பக்கு 
வம்‌ செய்யலாம்‌. 

சமையலானவற்றை சூட்டோடு சாப்பிடக்‌ 
கூடாது. நெய்சேர்த்து சாப்பிடவேண்டுமானால்‌ 


ROJA. MUTHIAH 


ARTIST 


Digitized By Roja Muthiah Research Library 


6 


சூடருக்கையிலேயே நெய்யைக்‌ கலந்துவிட 
லாம்‌. நனமுய ஆறினபின்‌ சாப்பிடவேண்டும்‌. 


உணவை மெள்ள மெள்ளக்‌ கொஞ்சங 
கொஞ்சமாய்‌ எடுத்து, ஒவ்வொரு கவள த்தை 
யும்‌ குறைந்தது 40 தடவை கடித்து வாயின 
எச்சிலில்‌ கறையவைத்து, அப்பால்‌ விழுங்க 
வேண்டும்‌. பல்லில்லா தவாகளும்‌ கூடியமடடி. 
லிவவாறே செய்யவேண்டும்‌. 


ஒன்றன்பின்‌ ஒன்ஞாய, பற்பல சுவையுள்ள 
வற்றை ஒரே வேளையில்‌ சாப்பிடக்கூடாது. 
தேவையானவற்றை யெல்லாம்‌ ஒன்ஞயக்‌ 
கலந்து கொண்டு சாப்பிடவேண்டும்‌. பருப்பின 
சாதம்‌, கொழம்பின்‌ சாதம்‌, இரசததின 
சாதம்‌, மோர்‌ சாதம்‌, இப்படி நால்வகை 
சுவையுள்ள சாதங்கள்‌ சாப்பிடுகிழாகள்‌. இது 


மிகவும்‌ தப்பிதம்‌. 


முன்‌ தடவை சாப்பிட்டது சரித்து, மேல 
வயிறு காலியாகி, நல்ல பசியுமுண்டானபிற்‌ 
பாடுதான்‌ சாப்பிடலாம்‌. மேல்‌ வயிறு காலி 
யானதற்கடையாளமாக ஒரு வெற்றேப்பம்‌ 
வரும்‌. அதன்பின்‌ சுமார்‌ 5, 0 நாழிகை 
சென்றுதான்‌ பசியுண்டாகும்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


RCJA MUTHEIAH 
47, HOSPITAL STREET 
g KOTTAIY'!R-623 106 
P. M. DIST “INDIA 
கொஞ்சம்‌ சாப்பிட்ட பிறகு மு தன்முதீலில 
மேலே கிளம்பிவரும்‌ ஏப்ப த்தோடு சாப்பாட 
டை நிறுத்திக்கொள்ளவேண்டும்‌. அ தற்கு 
மேல்‌ சாப்பிட்டால்‌ வயிறு கனத்துப்போகும்‌ ; 
நோய்க்கடமுண்டாகும்‌. நோயாளிகள்‌ இதை 
கவனமாய்‌ பின்பற்றவேண்டும்‌. 
ஒரு தடவை சாப்பிட்ட பிறகு, மறு தடவை 
சாப்பிடுவதற்கு த தக்க சமயம்‌ வரும்வரை 
இடையில்‌ யாதொன்றும்‌ தின்னக்கூடாது. 
தினம்‌ ஒரே வேளை மட்டில்‌ சாப்பிட்டுவிட்டு, 
மற்ஜேர்‌ வேளை பச்சைப்பாலும்‌ கனிந்த பழ. 
மும்‌ சாப்பிட்டாவது, அல்லது உணவில்லாம 
லாவது, இருப்பது மிகவும்‌ நன்மை. 


பகல்‌ முழுவதும்‌ வேலைசெய்து பிழைப்ப 
வர்கள்‌ வேலை பாக்கியுள்ளவரை மிகவும்‌ அற்ப 
மான உணவை மட்டில்‌ சாப்பிடவேண்டுமே 
யொழிய, அதிகமான உணவு சாப்பிடக்‌ 
கூடாது. வேலை முடிந்தபின்‌ சாப்பிடலாம்‌. 


தினம்‌ இரண்டு வேளை சாப்பிடுகிறவாகள்‌ 
காலை சுமார்‌ 9 மணிவரை தண்ணீர்‌ தவிர 
வேறொன்றும்‌ சாப்பிடக்கூடாது. 


ரத ப 


பாலைக்‌ காப்ச்சச்கூடாது.  பச்சையாகத்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


10 


தான சாப்பிடவேண்டும்‌. மேலும்‌ கறந்தபி ற்கு 
கூடிய சீக்ரெ தீதில்‌ சாப்பிடவேண்டும்‌. அதிக 
நேரம்‌ வைத்திருக்க வேண்டுமானால்‌, ஒரு மட்‌ 
பானையில்‌ தண்ணீரில்‌ நடுவே வைத்திருந்து 
உபயோகிக்கலாம்‌. 


பாலுடன்‌ சாப்பிடத்‌ தகுந்தது கனிந்த 
பழங்களே. அதேமாதிரி, கனிந்த பழங்களு 
டன சாப்பிடக்கூடியது பச்சைப்பாலே. இவ்வி 
ரண்டில்‌, யாதொன்றையும்‌ மற்ற பொருள்களு 
டன்‌ ஒரேசமயத்தில்‌ சாப்பிடக்கூடாது. 


தாகததுக்காகப்‌ பச்சைத்‌ தண்ணீரைத்‌ 
தவிர யாடி தான றும்‌ சாப்பிடக்கூடாது. காபி, 
௨, கோக்கோ, முதலியவைகளை நிறுத்திவிட 
வேண்டும்‌. வென்னீரும்‌ சாப்பிடக்கூடாது. 
அதையே சாப்பிடும்‌ வழக்கமுளளவாகள, 
முதலில்‌ கொஞ்ச நாள்வரை பச்சைத்‌ தண்‌ 
ணீரை ஒவவொரு தடவையும்‌ வாயில்‌ சுமார்‌ 
இசண்டி நிமிஷநோம்‌ நிறுத்தி, வாயின்‌ சூட்டி 
னால்‌ குளிர்ச்சி மாறின பிறகு தண்ணீரை 
விமுங்கவேண்டும்‌. 

காய்ச்சல்‌ முதலிய சூடு அதிகமாகக்‌ காணப்‌ 
படும்‌ நோய்களில்‌ குளிர்ந்த தண்ணீரை மிக 
வும்‌ சிறு சிறு அளவாக உள்ளம்‌ குளிர்வதற்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


11 


கீ தேவையா னபடி அடிக்கடி, அதாவது 
சுமார 3 நிமிஷத் துக்‌ கொருதடவையாக சாப்‌ 
பிட்டுக்கொண்டிருக்க வேண்டும்‌. ஒவ்வொரு 
தடவையும்‌ சாப்பிடும்‌ தண்ணீரைப்‌ பல பங்‌ 
காக வகுத்துத்‌ துயாச்சியாக சாப்பிடவேண்‌ 
ம்‌. இதற்கு ஆசமனம்‌ என்று பெயர்‌. 
நோய்க்காலங்களிலும்‌, தேகம்‌ பலக்குறை 
வாகக்‌ காணப்படும்‌ சமயங்களிலும்‌, உணவை 
மிகவும்‌ கம்மியாகவும்‌, இலேசாகவும்‌ சாப்பிட 
வேண்டும்‌. பசி மந்தமாயிருந்தால்‌, உணவே 
இல்லாமலிருக்க வேண்டும்‌. ஆலை அச்சமயங்‌ 
களில்‌ அடிக்கடி, அதாவது, சுமார்‌ 1( நிமிஷ 
தீதுக்‌ கோருதடவையாக, தண்ணீர்‌ சாப்பிட 
வேண்டும்‌. காய்ச்சல்‌, வயிற்றுப்போக்கு, 
முதலிய நோய்களில்‌ இப்படியே செய்யவேண்‌ 
டும்‌. இவவாறு குறைந்தபடி ஒரு நாள, ௮ல்‌ 
லது பசியுண்டாகும்‌ வரை பட்டினியாயிருக்க 
வேண்டும்‌. ௮ தன்‌ பிறகு, இளநீர்‌ சாறுள்ள 
பழங்கள்‌, அல்லது அவலை ஊறவைத்த தண்‌ 
ணீர்‌, இவற்றிலேதாவது ஒனறைசாப்பிடலாம்‌. 
காய்ச்சலுள்ளவரை இதுவேதான்‌ சாப்பிட 
வேண்டும்‌. அப்பால்‌ பச்சைப்பால்‌ சாப்பிட 
லாம்‌. பாலில்‌ 9 அல்லது 0 மணத்தக்காளி 
யிலைகளின்‌ சாற்றைப்‌ பிழிந்துகொண்டு சாப்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


12 


பிடலாம்‌. நோய்‌ தணிந்தபின்‌, தேக பலம்‌ 
அதிகப்பவெதை யொத்துப்‌ படிப்படியாக 
உணவை கனப்படுத்தவேண்டும்‌. அதாவது, 
முதலில்‌ சுமார்‌ 8 நாள்‌ தினமொருவேளை, 
சாதத்தில்‌ தேங்காய்ப்பாலைக்‌ கலந்துகொண்டு 
மிதமாக சாப்பிடவேண்டும்‌. அல்லது பின்‌ 
சொல்லப்போகிற ஸாத்துவீக இட்டலியை 
மிதமாக சாப்பிடலாம்‌. பிற்பாடு பினனும்‌ 
சிலநாள்‌, இதேமாதிரி தன மிரண்டு முறை 
யாக சாப்பிடலாம்‌, அதன்‌ பின்‌ கொஞ்சங்‌ 
கொஞ்மாக உணவை அதிகப்படுத்தி, மெள்ள 

மளள வழக்கம்போலுள்ள அளவு சாப்பிட 
லாம்‌. மேலும்‌, புஷ்டி தரக்கூடிய கடலை, 
பயறு, முதலியவற்றையும்‌ படிப்படியாக சோத 
அக்கொள்ளலாம்‌. 

ஸாதாரணமாய்‌ தமிழ்‌ நாட்டாருக்கேற்ற 
சாப்பாடாவது : மேலே சொல்லியபடி சமை 
யல்‌ செய்த சாதம்‌, காய்கரிகள்‌,கடலை, அல்லது 
தட்டைப்பயறு, அல்லது பாசிப்பயறு, இவற்‌ 
றை ஓனஞனாகக்‌ கலந்து, சாப்பிடவேண்டிய து. 
காய்கரிகளில்‌ மேலே சொல்லிய பாகற்காய்‌ 
முதலியவற்றை விலக்கவேண்டும்‌. இந்த 
அன்னம்‌ ருசிக்காமற்போனால்‌, கொஞ்சம்‌ புளி 
யாத கெட்டித்‌ தயிராவது, எலுமிச்சம்‌ பழச்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


13 


சாழுவது சேர்‌ ததுக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ 
நாளடவில்‌ இவற்றை யன்னியிலேயே சாப்‌ 
பிடப்‌ பழகவேண்டும்‌. கூடியமட்டில்‌ காப்க றி 
களின்‌ அளவு அதிகமாகவும்‌, சாதத்தின்‌ 


அளவு கம்மியாகவும்‌, சாப்பிடவேண்டும்‌. 


மேலே சொல்லிய ஸாத்துவீக இட்டலி 
செய்யும்‌ முறையாவது :--ஏதாவது இரண்‌ 
டொரு தான்யத்தின்‌ : மாவை தண்ணீரில்‌ 
நனைத்து ௮ தில்‌ தேங்காய்த்துருவலை இரண்‌ 
டுக்கு ஒரு பங்காக சேர்த்து, தாமதிக்காம 
லுடனே, இட்டலி பக்குவம்‌ செய்யும்‌ முறை! 
படி, மெல்லிய இட்டலியாக வார்த்து ஆவியில்‌ 
வேகவைத்து, எழுத்து குளிரவைக்கவேண்டும்‌. 
இதற்கு கோதுமை மா, முத்துச்சோள மா, 
அரிசி மா, மு தலியவை உபயோகப்படும்‌. இர 
ண்டு வகை தூன்யங்களின்‌ மாவைக்‌ கலந்தும்‌ 
செய்யலாம்‌. முன்னதாக தான்யங்களை மா 
வாக அரைத்து வைத்துக்கொள்ளலாம்‌. அல்‌ 
லது தான்யங்களை நீரில்‌ ச்மார்‌ 2 மணி நேரம்‌ 
ஊறவைத்து, அப்பால கல்லுரலில்‌ (அதா 
வது ஆட்டுக்கல்லில்‌) அரைக்கலாம்‌. மேலும்‌ 
முன்னமே பதமாக ஊறவைத்த கடலை, பயறு 
மு தலியவற்றை மாவில்‌ முழுமையாகக கலந்து 


இட்டலி வார்க்கலாம்‌. மாவை நனைத்த பிறகு 


Digitized By Roja Muthiah Research Library 


14 


கொஞ்சமேனும்‌ தாமதிக்காமல்‌ பக்குவம்‌ செய்‌ 
வ அ முக்கியம்‌, இல்லாவிட்டால்‌, இட்டலி 
தீமோகுணமுள்ள தாயவிடும்‌. அது சாப்பிடத்‌ 
தகாதது. கொத்துக்‌ கடலை, தட்டைப்‌ பயறு, 
முதலியவற்றைத்‌ தோலுடன்‌ உபயோ௫க்க 
வேண்டியிருப்ப தால்‌, அவற்ை ற மாவாக 
அரைத்து வைத்துக்கொள்ளக்கூடாது. இட்‌ 
டலி வெந்த பிறகு, ஆறவைத்துக்‌ "குளிர்ந்த 
பிறகு. சாப்பிடவேண்டும்‌. நோயாளிகளுக்கு 
இட்டலி பக்குவம்‌ செய்வதில்‌, கடலை, பயறு, 


ழூ தலியது சேர்க்கவேண்டாம்‌. 


எப்போதும்‌ ஜீரணசக்தி கூர்மையாக இருக்‌ 
மும்‌ பொருட்டு ஏதாவது வேலையாவது, கஸ 
ரதீகாவது, செய்துகொண்டு வாவேண்டும்‌. 
தோட்டத்தில்‌ காய்கறிகளைப்‌ பயிர்செய்வது 
உடம்புக்கு இதமான வேலை. அலலது தினம்‌ 
மைல்‌ தாரம்‌ வெட்டவெளியில்‌ நடந்து 
போய்‌ வரவேண்டும்‌. திரும்பி வந்தவுடன்‌ 
உட்சூட்டைக்‌ தணிப்பதற்காக அடுத்த அத 
தியாயத்தில்‌ சொல்லப்படும்‌ முதல்‌ மூன்று 


ஸ்நானங்களி லொன்‌ை மச செய்யவேண்டும்‌. 


சற்றின்ப அ ஆசையையும்‌ ௮ தன்‌ போகத்தை 
யும்‌ மிகவும்‌ அடக்கிவைத்‌. துக்‌ கொள்ளவேண்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


15 


டும்‌. காய்ச்சல்‌ முதலிய நோய்களில்‌ போகமான 
து அபாயகரமாகும்‌. பலக்குறைவுள்ளகோயா 


ளிகளும்‌ அதை நிறுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 


குடியிருக்கும்‌ விட்டில்‌, ஒரு வழியே நல்ல 
காற்று தாராளமா யுட்புகவும்‌, மற்றோர்‌ வழி 
யாய்க்‌ கெட்ட காற்று வெளிப்படவும்‌, போது 
மான ஜன்னல்‌ முதலியவைகளிருக்கவேண்டும்‌. 
நடு விட்டில்‌ விசாலமான முற்ற மிருக்கவேண்‌ 
டும்‌; அல்லது வீட்டின்‌ பக்கங்களில்‌ போது 
மான காலியிடமிருக்கவேண்டும்‌. 
இரவில்‌ வெட்டவெளியில்‌ படுப்பதே நலம்‌. 
முகத்தை மூடிக்கொண்டு தூங்கக்கூடாது. 
குளிருக்காக இதர அங்கங்களை பாதங்களுள்‌ 
படப்‌ போர்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌. வெட்ட 
வெளியில்‌ படுக்க முடியாமற்போனால்‌, அ தற்‌ 
கடுத்த தாழ்வாரங்களிலாவ து படுக்கவேண்டும்‌. 
இடுப்பு வஸ்‌ திரத்தை வயிற்‌ றின்பேரில்‌ இறு 
'கக்கட்டக்கூடாது. தளர்த்தியாக தீதான்‌ கட்ட 
வேண்டும்‌. மிகவும்‌ இழை நெறுக்கமாக 
நெய்த துணியால்‌ செய்த உடுப்புகளை கரிக்கச்‌ 
கூடாது. சீமை லாங்ளொத்‌, காக்கி, டிரில்‌, 
முதலியவை தள்ளுபடி. 
ஸ்நானத்துக்காவது, துணி தோய்ப்பதிலா 


வது, சோப்பு உபயோகிக்கக்கூடா து. ஸநா 


Digitized By Roja Muthiah Research Library 


16 


னம்செய்ய சயக்காப்பொடி, கடலை மா, அல 
லது களிமண்‌, இவற்றை வேண்டுமானால்‌ 
தேப்தீதுக்கோள்ளலாம்‌. 

வாய்‌, நாசித்துவாரங்கள்‌, உடம்பின்‌ இடுக்கு 
ஸ்‌ தலங்கள்‌, இவற்றை தினம்‌ தண்ணீரினால்‌ 
சுத்தஞ்செய்து கொள்ளவேண்டும்‌. வாயை 
தினம்‌ 8 தடவை ஈன்ஞய்க்‌ கொப்பளித்து 
சுத்தமாக வைத்துக்கொள்ளவேண்டும்‌. பற்‌ 
களை சுதீதம்செய்ய மெல்லிய ஆல விழுதுகள்‌, 
மாவிலை, மகிழ இலை, இவறறை உபயோதிகக 
லாம்‌. கருவை, வேம்பு, முதலிய துவர்ப்பு, 
அல்லது கசப்புள்ள குச்சிகள்‌ ஆகா. | 

புருஷாகள்‌ லிங்கத்தை மூடிக்கொண்டிருக்‌ 
கும்‌ மேல்தோலை விலக்கி உட்புறத்தை மெது 
வாப்க்கழுவி சுத்தமாக வைத்திருக்கவேண்டும்‌. 

மலஜலம்‌ கழித்தவுடன்‌ ஒவ்வொரு தடவை 
யும்‌, லிங்கத்தின்‌ பேரில்‌ நல்ல குளிர்ந்த ஜல 
த்தை மெல்லிய தாரையாக குறைந்தது 
நிமிஷமாவது விட்டுக்‌ குளிர்ச்சி செய்து 
கொள்ளவேண்டும்‌. உடனே வாயைக்‌ கொப்‌ 
பளித்த, ஆசமனம்‌ செய்ய வேண்டும்‌, ௮தா 
வது, மிகவும்‌ குளிர்ந்த தண்ணீரை மிகவும்‌ 
சிறு சிறு அளவாக உட்கொள்ளவேண்டும்‌. 


சகர சதா கைச 


Digitized By Roja Muthiah Research Library 


17 
இரண்டாவது அத்தியாயம்‌. 
ஹ்நானாதி 
வைததிய முறைகள்‌. 

இவற்றின்‌ கோக்கமாவது உடம்பின்‌ உட்‌ 
புறங்களிலுள்ள சூட்டைத்‌ தணித்து, மேற்‌ 
புறங்களிலுள்ள குளிர்ச்சியை மாற்றுவதே. 
இதனால்‌ கோய்ச்சரக்குகள்‌ உடம்பினின்றும்‌, 
மேல்மூச்சு, வியர்வை, மூத்திரம்‌, இவற்றின்‌ 
வாயிலாக வெளிப்படுத்தப்படும்‌ ; நோய்கள்‌ 
தாமாகவே தணிந்‌ தபோகும்‌. | 

இனி சொல்லப்போறெ முறைகள்‌ இரண்டு 
வகைப்படும்‌. முதல ஆறு முறைகளும்‌ பொ 
அவான முறைகள, அதாவது எல்லா நோய்க 
ளுக்கும்‌ பொதுவானவை. மற்றவை தனித்‌ 
தனி நோய்களுக்‌ கேற்றவை. ஒரு நோய்க்கு 
வைத்தியம்‌ செய்துகொள்வதில்‌ பொது முறை 
களில்‌ சிலவற்றையும்‌, தனி முறைகளில்‌ நோய்க்‌ 
கேற்ற முறைகளையும்‌ சேர்‌ தீதுக்கொள்ளவேண்‌ 
டும்‌. 


1. மேநதண்ட ஸ்நானம்‌. 
தொட்டியில்‌ இந்த ஸ்நானம்‌ செய்யும்‌ முறை 
யாவது : சுமார்‌ 40-அங்குல நீளமும்‌, 10-அ- 


Digitized By Roja Muthiah Research Library 


16 


குல அழமுமுள்ள ஒரு தொட்டியினுளளே, 
அடிப்புறத்தில்‌, சுமா ஒரு விரல்‌ கனத அக்கு 
மடித்த ஈரத்துணி 
யைப்‌ பரப்பி, அதன 
மேல்‌ ஒருபடி குளிர்ந்த 
ஜலம்விட்டு, கால்களை 
வெளியே வைத்துக்‌ 
கொண்டும்‌, தலைக்கு தீ 
தேவையான உயரம்‌ 
உள்ளே வைத்‌ துக்கொ 
ண்டும்‌, தொட்டியில்‌ 
நெடுகே படுத்துக்கொ 
ண்டு, உடம்பு முழுவ 
தையும்‌ கால்களையும்‌ 
ஈன்ுய மறைக்கும்‌ 
படிக்‌ கம்பளிப்‌ போர்‌ 
வையைக்‌ கழுத்துவ 
சை போர்த்துக்கொ 
ண்டு, சுமார்‌ 15-நிமிஷ 
! மிருக்கவேண்டும்‌. இ 
டையில்‌ வேண்டுமா 
னால்‌ பின்னும்‌ குளிர்‌ 
ந்ததண்ணீர்‌ போட்டுக்‌ 


கொள்ளலாம்‌. இதனிடையே தூக்கம்‌ வந்து 





Digitized By Roja Muthiah Research Library 


19 


விட்டால்‌ விழிப்பு வரும்வரை அப்படி 
கடக்கலாம்‌. டி ற்கு மார்பு, வயிறு, விலாப்‌ 
பக்கங்கள்‌, கழுத்து, இவற்றை நனைத்து 
அழுக்குப்போகத்‌ தேய்த்துக்‌ கழுவி உலர்ந்த 
துணியினால்‌ துடைத்துக்கொண்டு, எழுந்து 
முதுகை நனஞய்‌ துடைத்துக்கொண்டு, முகம்‌, 
தல்‌, இரு புஜங்கள்‌, இவற்றையும்‌ அதே 
மாதிரி சுத்தம்‌ செய்து கொள்ளவேண்டும்‌. 
இதன பிறகு இடுப்பிற்குக்‌ கீழ்ப்பட்ட அங்‌ 
கங்களையும்‌ ஒன்றொன்றாய்‌ இதே மாதிரி சுத்‌ 
தஞ்‌ செய்து துடைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
பலக்குறைவுள்ளவாகளும்‌, கைகால்‌ குளிர்ந்து 
கூசுகிறவர்களும்‌ இடுப்பின்‌ மேற்பாகத்தை 
மட்டில்‌ சுத்தம்‌ செய்து கொள்வதோடு 
நிறுத்திக்கொண்டு கொஞ்ச நேரம்‌ சென்று, 
கீழ்‌ அங்கங்களை மேலே சொல்லியபடி சுத்தம்‌ 
செய்யலாம்‌. சாதாரண தேக பலமுள்ளவர்‌ 
களுக்கு, இந்த ஸ்நான தீதிற்காக தண்ணீர்‌ மிக 
வும்‌ குளிர்ச்சியாக இருக்கவேண்டும்‌. இதற்கா 
கது தண்ணீரை முன்னாடியே மண்பானைகளில்‌ 
வைத்துக்‌ குளிரச்‌ செய்துகொள்ளவேண்டும்‌. 
துர்ப்பலமானவர்களும்‌ அதிகக்‌ குளிர்ச்சியை 
ப்பொறுக்க முடியாதவர்களும்‌ முதலில்‌ தே 


வையான காலம்‌ சாதாரணமான பச்சைத்தண்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


20 


ணீரை யுபயோஇுத்து வந்துப்‌ பழக பழக 
மென்மேலும்‌ குளிர்ச்சியதிகமுள்ள தண்ணீ 
ரைக்‌ கலந்து வந்து, கடைசியில்‌ நல்ல குளிர்ச்‌ 
சியுள்ள தண்ணீரை உயயோ க்கவேண்டும்‌. 


தொட்டியில்லாமற்‌ போனால்‌, தீழே உட்‌ 
கார்5்து கொண்டு, ஒரு துவாலையின்‌ ௩டிப்பா 
கததைக்‌ குளிர்ந்‌ த தண்ணீரில்‌ நன்ஞாய நனை தீ 
துக்கொண்டு, துணியின்‌ இருதலப்புகளையும்‌ 
இருகைகளிலும்‌ பிடி த்துக்கொண்டு, முதுகின்‌ 
மேல்‌ இங்குமங்குமாக இழுத்து முதுகைத்‌ 
தேய்த்துக்‌ கொண்டிருக்கவேண்டும்‌. இடை 
மிடையே சுமார்‌ 2 நிமிஷத்துக்‌ கொருதடவை 
துணியை முன்போல்‌ மறுபடி நனைத்துக்‌ 
கொண்டு தேய்க்கவேண்டும்‌. இடையே இடுப்‌ 
பின்‌ கீழ்பாகம்‌ நனையா தபடி பாரத்‌ துக்கொள்ள 
வேண்டும்‌. இப்படி சுமார 19 நிமிஷம்‌ 
சென்றபின்‌ பாக்கி மேலே சொல்லியபடி 
செய்து முடிக்கவேண்டும்‌. 


இதை குறைந்தது தினம்‌ இரண்டு முறை 
செய்து வரவேண்டும்‌. காய்ச்சல்‌ முதலிய 
எந்த நோய்க்கும்‌ இது மிகவும்‌ நோ தீதியான து. 
இதை எந்த நேரமானாலும்‌ எந்த சமயமானா 
லும்‌ செய்யலாம்‌. தானாகத்‌ தேய்த்துக்கொள்ள 


Digitized By Roja Muthiah Research Library 


21 


முடியாமற்‌ போனால்‌ பிறரைக்கொண்டு தேய்க 
கச்‌ செய்யலாம்‌. 


| 2. லிங்கஸநானம்‌. 

இதுவும்‌ ஸ்திரீ புருஷர்‌ யாவருக்கும்‌ எல்‌ 
லாநோய்களிலும்‌ உபயோகமுள்ளது. முக்கி 
யமாய்‌ ஸ்திரிகளுக்கு இது தேவையானது. 
அவர்கள்‌ முன்சொல்லிய ஸ்நானததையும்‌ 
இதையும்‌, மாறி மாறி செய்து வரவேண்டும்‌. 
ஒரு சட்டியில்‌ மிகவும்‌ குளிர்ச்சியான தண்‌ 
ணீரை நிரப்பி, அதை பொட்டினாப்‌ போல்‌, 
௮ தன்‌ மேல்விளும்புக்குச்‌ சரியாக ஓர்‌ உயர்‌ 
ந்த ஆஸனத்தின்‌ பேரிலுட்கார்ந்து, கால்கள்‌ 
நனைந்து போகாதபடி பாதுகா தீதுக்கொண்டு,. 
பின்‌ சொல்லப்படும்‌ முறைப்படி லிங்கமெனப்‌ 
படும்‌ அங்கத்தைக்‌ குளிர்ச்சி செய்யவேண்‌ 
டும்‌. புருஷர்களானால்‌ லிங்கத்தின்‌ மேல்‌ 
ஒரு சுத்தமான துணியை சுமார்‌ 10 சுற்று 
கள்‌ சுற்றி, அதை தண்ணீரில்‌ சதும்ப 
நனைத் துக்கொண்டு, ஒரு நிமிஷம்‌ பொறுத்‌ 
திருந்து, பிற்பாடு துணியினின்றும்‌ தண்‌ 
ணீராப்‌ பிழிந்து விடவேண்டும்‌. அதாவது 
லிங்கத்தைக்‌ கையினால்‌ நெருக்கமாகப்பிடி தீது 
விட்டுவிடவேண்டும்‌. பின்னுமொரு நிமிஷம்‌ 





Digitized By Roja Muthiah Research Library 


22 


சென்றபின்‌ முன்போல மறுபடி செய்ய 
வேண்டும்‌. இவ்வாறு 5 முதல்‌ 80 நிமிஷம்‌ 
வரை செய்யலாம்‌. முதல்‌ முதலில்‌ 5 நிமிஷம்‌ 
போதுமானது. நாள்‌ செல்லச்செல்ல மெள்ள 
மெள்ள நேரத்தை அதிகரித்து வரவேண்டும்‌, 
ஸ்திரீகள்‌ ஒரு துணியை தண்ணீரில்‌ அடிக்கடி 
நனைத்துச்‌ சொட்டச்‌ சொட்ட எடுத்து லிங்க 
தீதுவாரத்தின்‌ இருபக்கங்களை மட்‌ டில்‌ 
மெதுவாய்த்‌ தேய்க்கலாம்‌. லிங்கத்தின்‌ துவா 
ரதீதையாவது உட்புறத்தையாவது சேய்க்‌ 
கக்கூடா து. 


ஒரு கம்பளத்தினால்‌ உடம்பு முழுவதையும்‌ 
நன்றாய்ப்‌ போர்த்துக்‌ கொண்டு, ௮ தனுள 
இவவாறு ஸ்நானம்‌ செய்வது மிகவும்‌ நலம்‌. 


3. நாபி ஸ்நானம்‌. 





Digitized By Roja Muthiah Research Library 


2௦ 


தொட்டிமிருக்கும்‌ பஷஷத்தில்‌, அதில்‌ சுமார்‌ 
10படி. குளிர்ந்த தண்ணீர்விட்டு, கால்களை 
வெளியேவைத்துக்‌ கொண்டு, தண்ணீரில்‌ 
உட்காரந்து, ே தவையானபடி சாயக்‌ தகொண்டு 
ஒரு முரட்டு துணியைத்‌ தடவைக்குதீதடவை 
தண்ணீரில்‌ நனைத்துக்‌ கொண்டு, அடிவயிற்‌ 
றை வலதபுறமிருந்து இடதுபுறம்‌ வராக 
கும்‌, மறுபடி திரும்ப வலதுபுறம்‌ வரைக்கு 
மாகத தேய்த்து வரவேண்டியது. இதற்குத்‌ 
தண்ணீர்‌ கைகளால்‌ பொறுக்கக்கூடிய குளிர்ச்‌ 
கு மேல்‌ குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது. 
குளிச்சியான தண்ணீரை, வேண்டுமானால்‌, 
கம்மியாக உபயோகப்படு த்திக்‌ கொள்ளவேண்்‌ 
டும்‌. முன்‌ லிங்க ஸ்நானத்தன்‌ விவரத்தில்‌ : 
சொல்லியபடியே இந்த ஸ்நானத்தையும்‌ கம்‌ 
பளத்தினுள்ளே செய்வது நலம்‌. தூரப்‌ 
பலமாயிருக்கும்‌ நோயாளிகள்‌ இப்படியே 
செய்யவேண்டும்‌. நாபிஸ்நானம்‌ செய்வதில்‌ 
முதல்‌ சில நாட்களுக்குள்‌ அடிவயிற்றில்‌ ஏதா 
வது ஓரிடத்தின்‌ மேற்புறமானது புண்ணாகி 
விடலாம்‌. இது உட்புறத்திலுள்ள மூலச்சூட்‌ 
டின்‌ மா அபாடேயொழிய வேறல்ல. இப்படிக்‌ 
கானால்‌ கொஞ்சம்‌ மெதுவான துணியினால்‌ 
தேப்ததுக்கொண்டு நாபிஸ்நானம்‌ செய்ய 


Digitized By Roja Muthiah Research Library 


24 


லாம்‌. இந்த புண்ணுக்காக ஸ்தானத்தை 
நிறுத்தவேண்டியதில்லை ; நாபிஸ்கானமாவ து 
மேருதண்ட ஸ்கானமாவது செய்யலாம்‌. 


தொட்டியில்லாமற்போனால்‌ தண்ணீரை வல 
அ பக்கத்தில்‌ ௮ருகே வைத்துக்கொண்டு 
௮ தில்‌ துணியை மேலே சொல்லியபடி நனைத்‌ 
அ, அடிவயிற்றைத்‌ தேய்க்கவேண்டும்‌. 

நீடித்த இருமல, காசம்‌, க்ஷயம்‌, முதலிய 
கடுமையான நோய்களில்‌, முதலில்‌ சுமார்‌ 5 
நிமிஷம்‌ அடிவயிற்றைத்‌ தேய்த்தபிறகு, 
மேல்வயிறு, விலா, மார்பு, கழுத்து,இவற்றை 
யும்‌ தேய்க்கவேண்டும்‌, இந்கோயாளிகள்‌ 
மிகவும்‌ குளிர்ந்த தண்ணீரை உபயோ௫க்கக்‌ 
கூடா து. | 

நாபிஸநானம்‌ முதலில்‌ சிலநாள்‌ 15 நிமிஷம்‌ 
செய்து, அதைப்‌ பிற்பாடு படிப்படியாக 80 நிமி 
ஷம்‌ வரை அதிகரித்து வரலாம்‌. ஸ்நானமான 
பிறகு பாக்கி அங்கங்களை முன்‌ சொல்லியபடி 
சுத்தம்செய்து நன்றாய்த்‌ தடைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. 

4, வேன்னீர்‌ ஸ்நானம்‌. 

பொறுக்கக்கூடிய அளவு அதிக சூடுள்ள 

வென்னீரையும்‌ பச்சைத்‌ தண்ணீரையும்‌ மாறி 


Digitized By Roja Muthiah Research Library 


25 [o170- 


மாறி கழுத்துக்குக்‌ கீழாக விட்டுக்கொண்டு 
குளிக்கலாம்‌. கொஞ்சநேரம்‌ இப்படிசெய்த 
பிறகு, தலைக்கும்‌ அதேமாதிரி ஸ்நானம்‌ செய்ய 
லாம்‌. துூப்பலமாயிருப்பவாகள்‌, இடுப்புக்‌ 
க தீழே நனையாதபடி முதலில்‌ ஸ்நானம்‌ 

சய்து உடம்பை துவட்டிக்கொண்டு, பிற்பாதி 
கொஞ்சநேரம்‌ சென்று, இடுப்பின்‌ கீழ்பாகங்‌ 
களையும்‌ அதே மாதிரி குளிப்பாட்டலாம்‌. 
இந்த முறை, மிகவும்‌ நாள்பட்ட நோய்களால்‌ 
வருந்துகிற துர்ப்பலமான நோயாளிகளுக்கு, 
முதலில்‌ கொஞ்சநாளைக்கு மிகவும்‌ நன்மை. 
பிற்பாடு முன்‌ சொல்லிய முறைகளின்படி 
செய்யலாம்‌. 

2. சூரியஸிநானம்‌. 

தரையின்பேரில்‌ ஏதாவது விரிப்பு விரித்து 
௮ தன்மேல்‌ மல்லாரப்படுத்து, முகத்தையும்‌ 
நோய்க்டெமாக இருக்கும்‌ மறற இடங்களையும்‌, 
பச்சை வாழையிலை முதலிய பெரிய இலைகளா 
லாவது, கனமான ஈரத்‌ துணியாலாவது மறை 
தீது, அதன்மேல்‌ தலைமுதல்‌ பாதங்கள்‌ உள்‌ 
பட, ஒரு மெல்லிய உலர்ந்த துணியால்‌ மூடி, 
அதன்‌ தலப்புகளை நாற்புறமும்‌ உடம்பின்‌ 
தழே சொருகிவிட்டு, உடம்பில்‌ வியாவையின்‌ 


கசகசப்பு உண்டாகும்வரை படு தீதிருக்கவேண்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


20 


டும்‌. அநேகம்‌ தடவை சூரியஸ்நானம்‌ செய்து 
பமயெவர்கள்‌, இஷ்டமிருந்தால்‌ பின்னும்‌ 15 
நிமிஷமிருக்கலாம்‌. வியர்வை யுண்டாகாமற்‌ 
போனாலும்‌, 80 நிமிஷத்‌ துக்குமேல்‌ வெயிலில்‌ 
இருக்கவேண்டாம்‌. எழுக ்‌ திருக்குமுன்‌ பச்‌ 
சைத த்‌ தண்ணீரை, மிகவும்‌ சிறுசிறு அளவாக, 
சுமார்‌ ௮ரைச்‌ சேரளவுவரசை குடித்‌ ச்துவிட்டு, 
ஈர தீதுணியால்‌ உடம்பின்‌ வியாவையைத து 
டைத்து மெதுவாய்‌ சுத்தம்செய்‌துகொண்டு, 
அப்பால்‌ எழுந்திருக்கலாம்‌. இ தன்பின மேரு 
தண்ட ஸ்நானம்‌, லிங்கஸ்நானம்‌, அல்லது 
நாபி ஸ்நானம்‌ செய்யவேண்டும்‌. தேகபலம்‌ 
குறை வாயி ரப்பவர்களுக்கும்‌, இலகுவில்‌ 
வியாக்கா தவர்களுக்கும்‌ இந்த முறை முக்க 
யம்‌. ஒன்று விட்டொருநாள. ரவ து, வாரத்தில்‌ 
இரண்டு தடவையாவது சூரிய ஸ்நானம்‌ 
செய்துவாலாம்‌. 


6. பூரண ஸிவேதம்‌, அலலது பூரா வேதுபிடிக்கல. 


இதற்கோர்‌ உயரமானக்‌ கயிற்றுக்கட்டில்‌ 
வேண்டும்‌. அல்லது சாமானயக்‌ கட்டிலின்‌ 
கால்களின்‌ கீழே மும்மூன்று செங்கல்கள்‌ 
வைத்து உயர்தீதிக்கொள்ள வேண்டும்‌. 
குறைந்தது 8/ அங்குல உயரம்‌, 4 அடி நீளம்‌, 


Digitized By Roja Muthiah Research Library 


21 


2 அடி அகலமுள்ள கட்டில்‌ சரியாயிருக்கும்‌? 
கட்டிலை நாலுபக்கமும்‌ துணியாலாவது பாய 
களாலாவது சுற்றி நாற்புறமும்‌ மறைக்க 
வேண்டும்‌. ஒரு வெண்கலப்பானையில்‌ பாதி 
யளவு நாவைத்‌ து ஒரு தட்டினால்‌ மூடி, அதை 
நன்முய்க்கொ திக்க விடவேண்டும்‌. கொதித்‌ 
திதற்கு அடையாளம்‌, கன வேகத்துடன்‌ 
நீராவி ளெம்புவதுதான்‌. இவும்‌ தவிர, மாங 
காய்ப்‌ பருமலுள்ள 10, 15 கற்களையாவது 
செங்கல்‌ துண்டுகளையாவது, அடுப்பில்போட்‌ 
டுப்‌ பழுக்கக காய்ச்சவேண்டும்‌. தண்ணீரும்‌ 
கற்களும்‌ தயாரானபின்‌, நோயாளி கட்டிலின்‌ 
மேல்‌ மல்லாரப்படுத்து, ஆவி வெளிப்படாத 
படி. தன்னை நன்றாய்‌ கம்பளத்தினால்‌ மூடிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. உடனே பானையை 
நோயாளியின்‌ இடைக்கு நதேராகவைத்து தி 
திறந்து விடவேண்டும்‌. ஆவி குறைவதாக 
காணும்போதெல்லாம்‌, அ தாவது இரண்‌ 
டொரு நிமிஷத்துக்கு ஓரு முறையாக, காய்ந்த 
கற்களில்‌ ஒன்றொன்றை வெங்கலப்‌ பானையில்‌ 

மதுவாக போட்டுவிடவேண்டும்‌. வியர்வை 
யுண்டான பிறகு, மேலே சூரிய ஸ்நான த்தி 
னிடம்‌ சொல்லியபடி பாக்கியெல்லாம்‌ செய்ய 


வேண்டும்‌. ப லக்குறைவானவர்கள்‌ முதன்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


26 


முதலில்‌ இந்த பூரணவேது பிடிக்கவேண்டாம்‌. 
சூரியஸ்‌ கானமே செய்து, சிலகாலம்‌ சென்று, 
அப்பால்‌ இந்த வேது பிடிக்கலாம்‌. 


7. அங்க ஸ்வேதம்‌ அல்லது தனி வேது. 
தலை, முகம்‌, சழுத்து, மார்பு, வயிறு, 


கை, கால்‌, முதலிய தனி அங்கங்களில்‌ வலி, 
சிரங்கு, முதலிய நோயிருக்குமானால்‌, ௮ தன 
பேரில்‌ நீராவி தாக்கும்படியாக வேது பிடிக்க 
லாம்‌. இதற்கு கட்டிலாவது, நாற்காலியாவ து, 
வேறு தேவையான ஆஸனமாவது உபயோகக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ உடம்புமுழுவதும்‌ போர்த்‌ 
துக்‌ கொண்டே வேது பிடிக்கவேண்டும்‌. பிற்‌ 
பாடு மேலே சொல்லியபடி பாக்கிபுள்ளதை 
செய்யவேண்டும்‌. 


8. சாத்‌ துணிக்‌ கட்டு. 


தனி அங்கத்திய நோய்களுக்கு, அதாவது 
சரங்கு, பிளவை, வீக்கம்‌, வலி, தேள்கொட்டு, 
பலவகைப்‌ புண்கள்‌, காயங்கள்‌, முதலிய 
வற்றிற்கு இது முக்கியம்‌. அவவங்கதீதைச்‌ 
சுற்றிலும்‌ நெருக்கமாக ஈரத்துணியைச்‌ 
சுற்றிவைக்க வேண்டும்‌. அதிக நெருக்க 


Digitized By Roja Muthiah Research Library 


29 


மாயாவது, தளாததியாகவாவது கட்டக்கூடா 
து. கட்டியபின்‌ குளிர்ந்‌ த தண்ணீரில்‌ ௮ வவங 
கத்தை இட்டுவைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
வலி மிகவும்‌ ௮ இகமாக இருந்தால்‌ இப்படியே 
செய்யவேண்டும்‌. கட்டின்‌ சரம்‌ மாமு த்படி 
பார்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌. உலர்ந்துபோ 
னால்‌ ௮ தனால்‌ கெடுதியும்‌ உண்டாகலாம்‌. 

சாமானயமாய்‌ இதன்மேல்‌ மோட்டாக்‌ கம்‌ 
பளத்தைச்‌ சுற்றிவைத்து, சூடுண்டான பின்‌, 
கம்பள ததை அவிழ்த்து, நனைத்துக்‌ குளிர்ச்சி 
யுண்டுபண்ணி, மறுபடி முன்போல்‌ கம்பளதீ 
தைச்‌ சுற்றிவைக்கவேண்டும்‌. சுமார்‌ 8 மணி 
நேரம்‌ இவ்வாமுன பிறகு, கட்டையவிழத்து, 
கட்டின இடத்தை பச்சைத்‌ தண்ணீரினால்‌ 
கழுவிவிட்டு, அப்பால்‌ தேவையானபோது 
மறுபடி முன்மாதிரி கட்டவேண்டும்‌. 


9 ஈரா வஸ்திரம்‌. 


கடுமையான காய்ச்சலுக்கு இது மிகவும்‌ 
உபயோகமுள்ள அ. நோயாளி தானாகவே படுக்‌ 
கையைவிட்டு எழுந்திருந்து மேலே சொல்லி 
யிருக்கும்‌ ஸ்கானங்களி லேதாவதொன்றை 
செய்துகொள்ளக்‌ கூடாமற்போனால்‌ இந்தப்‌ 
படி ஈரவஸ்‌ திரம்‌ உபயோகிக்கலாம்‌. படுக்கை 


Digitized By Roja Muthiah Research Library 


30 


நனைந்து போகாமலிருப்ப தற்காக, அ தன்மேல்‌ 
ரப்பர்த்துணி, அல்லது மெழுகுச லையை விரித்‌ 
துவைக்கலாம்‌. நோயாளியைப்‌ பாதமுதல்‌, ௩டு 
த்தொடை வரைக்கும்‌, கம்பள தீதினால்‌ போர்‌ 
த்து, ஒரு சுத்தமான துவாலைத்‌ துண்டை நனை 
த்துக்‌ காற்றில்‌ உதறி, அதை மார்பு, வயிறு, 
விலா, இவற்றின்பேரில்‌ ஒட்டிக்கொள்ளும்படி 
போட்டு, ௮ தன்மேல்‌ கம்பள த்தை இழுதீதுப 
போர்த்துவிடவேண்டும்‌. துணியில்‌ சூசி கா 
ணப்படும்போது, கம்பளத்தை விலக்கி, ஈரம்‌ 
குறையாமலிருக்கும்படித்‌ தேவையான அளவு 
குளிர்ந்த ஜலத்தை விட்டு நனைத்து, ஒரு விசிறி 
யால்‌ விசிறிக்‌ குளிரவைத்து, முன்போல்‌ மறு 
படி போர்‌ தீதுவிடவேண மம்‌. இவ்வா று சுமா 
10 நிமிஷத்துக்கொருதடவையாக, காய்ச்சல்‌ 
தணியும்வரை, செய்து கொண்டிருக்க வேண்‌ 
கும்‌. மறுபடி காய்ச்சல்‌ வரும்போது இவ 
வாறே செய்‌ துவரவேண்டும்‌. மேலும்‌ சுமா 
0 நிமிஷத்துக்‌ கொருதடவை சிறு சிறு அள 
வாகக்‌ குளிர்ந்த தண்ணீர்‌ சாப்பிட்டுக்கொண் 
டிருக்கவேண்டும்‌. மேலும்‌ நோயாளியை 
தேகமுழுவதும்‌ ஒவ்வொரு அங்கமாக சா த்‌ 
துணியால்‌ தேய்த்து சுத்தம்‌ செய்யவேண்டும்‌. 
ஏ தாவதொரு அங்கத்தைத்‌ தேய்க்கும்போது, 


Digitized By Roja Muthiah Research Library 


௦1 


மற்ற அங்கங்களெல்லாம்‌ போர்வைக்குள்‌ 
ளிருக்கவேண்டும்‌. காய்ச்சல்‌ மிகவும்‌: கடுமை 
யாச இருக்குமானால்‌, சூடு தணியும்வரை பச்‌ 
சைத்‌ தண்ணீரை, துணியின்பேரில்‌, மார்பு, 
வயிறு, லிங்கம்‌, எல்லாம்‌ நனையும்படி வேக 
மாக, 10, 15 நிமிஷம்‌, தாரையாக விட்டு, அப்‌ 


பால்‌ துடைத்துப்‌ போரததுவிடலாம்‌. 


10. வலி நீவர்த்தீ, 

வலியைத்‌ தற்கால சாந்தியாகத்‌ தணிப்ப 
தீற்கு இது ஒரு நல்ல உபாயம்‌. வலியுள்ள 
பாகத்தின்‌ மேல்‌ ஒரு ஈரத்துணியைப்‌ பரப்பி, 
அதன்‌ மேல்‌, இடைவிடாமல்‌, தூரையர்கக்‌ 
குளிர்ந்த தண்ணீரை விட்டுக்‌ கொண்டிருக்க, 
எவவித வலிக்கும்‌ இ தமாயிருக்கும்‌. தொட்டி 
யிலிருந்தும்‌ இப்படிச்‌ செய்துகொள்ளலாம்‌. 


மம்‌. இருமல்‌ நிவர்த்தி. 
இருமலுக்குத்‌ தற்கால சாந்தியாக, அடியில்‌ 
கண்டபடி செய்யவேண்டும்‌. படுக்கையில்‌ மல்‌ 
லாரந்து படுத்து, மேலே முழுவதும்‌ கம்பளத்‌ 
தால்‌ போர்த்துக்கொண்டு, மிகவும்‌ குளிர்ந்த 
ஜலத்தை வாயில்‌ விட்டுக்கொண்டு, ே தாண்டை. 
யின்‌ சூட்டினால்‌ ஜலத்தின்‌ குளிர்ச்சி மாறும்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


92 


வரை, அதாவது சுமார்‌ 2 நிமிஷநேம்‌, ஜலதி 
தை வாயில்‌ தொண்டைப்‌ புறமாக நிறுத்தி 
வைத்துக்கொண்டிருந்து, அப்பால அதை 
விழுங்கவேண்டியது. க கப மேதாவது பிரிந்து 
ஜலத்தில்‌ கலக்குமாகில்‌ ஜலத்தை உமிழ்ந்து 
விடவேண்டும்‌. இதன்பின்‌ மறுபடியும்‌ அதே 
மாதிரி ஜலம்‌ வாயில்‌ விட்டுக்கொண்டு முன 
சொல்லியது போல்‌ செய்யவேண்டும்‌. இப்‌ 
படியே இருமலின்‌ கொடுமை தணியும்‌ வரை 


செய்யவேண்டும்‌. 


12. வாய்‌ கொப்பளித்தல்‌ 
மிகவும்‌ குளிர்ந்த தண்ணீரை வாயில்‌ விட்டு, 
௮ இன்‌ குளிர்ச்சி மாறி சூடாகும்‌ வரை கொப்‌ 
பளித்தால்‌, தலைவலி, பல்வலி, முதலிய 
கழுத்துக்கு மேலுள்ள நோய்களுக்கு இதமா. 
யிருக்கும்‌. உபாதி தணியும்‌ வரை தரும்பத்‌ 
திரும்ப இவ்விதம்‌ கொப்பளிக்கவேண்டும்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


0௦ 


மூன்றாவது அத்தியாயம்‌. 
சில பொது குறிப்புகள்‌. 


1. ஜலவைத்தியம்‌ செய்துவருவதில்‌ கோ 
யின்‌ குணங்களாவது தன்மையாவது பல 
விதத்தில்‌ மாறுதல்‌ அடையக்கூடும்‌. ஆழ்ந்த 
நோய்களுக்காக ஜலவைத்தியம்‌ செய்து 
கொள்வதில்‌ இடையில்‌ காய்ச்சல்‌ முதலிய 
ஏதாவது களைகோய்களும்‌ கிளம்பலாம்‌. 
இவைகளுக்கும்‌ ஜலவைத்திய முறைப்படிக்கே 
வைத்தியம்‌ செய்துகொள்ளவேண்டும்‌ ; மருந்‌ 
துகள்‌ சாப்பிடக்கூடாது. இந்த நிபந்தனைக்கு 
உட்படாதவர்கள்‌ ஜலவைத்தியத்தை துவக்‌ 
கவே கூடாது. 


2. ஜலவைத்தியம்‌ எல்லாகோய்களுக்கும்‌ 
பொதுவான வைத்தியம்‌. அதாவது வெவ்‌ 
வேறு நோய்களுக்கு வெவவேறு வைத்திய 
மென்பது இடையாது. மேலே சொல்லிய 
முறைகளே எல்லா நோய்களுக்கும்‌ போது 
மானவை. ஆனால்‌ தனிப்பட்ட அங்கங்களில்‌ 
ஏற்படும்‌ நோய்களில்‌, அந்தந்த அங்கத்துக்கு 
ஈர தீதுணிக்கட்டு, தனிவேது, முதலிய முறை 
களையும்‌, பொதுவாய்‌ எல்லா நோய்களுக்கு 


Digitized By Roja Muthiah Research Library 


௦4 


முள்ள முறைகளில்‌ சாத்தியமானவற்றையும்‌ 
சேத்து செய்‌ துவரவேண்டும்‌. 

2. எல்லா நோயாளிகளுக்கும்‌ பொதுவாய்‌ 
செய்யவேண்டிய முறைகளாவ து, முன அத்தி 
யாயத்தில்‌ சொல்லிய முதல்‌ நான்கு முறைகள்‌. 
அவற்றில்‌, 1, 8, 4, லக்கமுள்ளவைகளையாவ த, 
அல்லது 2, 8, 4, லக்க முளளவைகளையாவது 
செய்யலாம்‌. 9-வது (லிங்கஸ்கானம்‌) பெண்‌ 
பிள்ளைகளுக்கு முக்கியம்‌. இலேசான நோய்‌ 
களுக்கு இந்‌ நான்கி லொன்றே போதும்‌. 


4. மேலும்‌, நோயாளிக்கு வியர்வை தேக 
மங்கும்‌ சுலபமாய்க்‌ ளெம்பா திருக்குமானால்‌, 
வார தீதிலோருதடவை பூரணஸ்வேதம்‌ அல்‌ 
லது சூரியஸ்‌ நானம்‌ செய்யவேண்டும்‌. துர்ப்‌ 
பலமான நோயாளிகள்‌ சூரியஸ்நானமே செய்ய 
வேண்டும்‌. 


௮. மிகவும்‌ தூப்பலமாயும்‌ மெலிக்துமிருக் 
கும்‌ கோயாளியை, தலைமட்டில்‌ நிழலில்‌ இருக்‌ 
கும்படியாக வெயிலில்‌ படுக்கவைக்கவேண்டும்‌. 
இடையிடையே அடிக்கடி. ஆசமனம்‌ செய்ய 
வும்‌ வேண்டும்‌. இதில்‌ கொஞ்சமேனும்‌ 
தாழ்வு செய்யக்கூடாது. மேலே ஏ தாவது 
இலேசான போர்வையைப்‌ போர்த்து வீட 


Digitized By Roja Muthiah Research Library 


35 


வேண்டும்‌. இவவாறு காலை 8 மணிக்கு மே 
லும்‌, மாலை 3 மணிக்கு மேலும்‌, சுமார்‌ மும்‌ 
மூன்று மணிகோம்‌ வைத்திருக்கலாம்‌. வியர்‌ 
வையுண்டாகும்படி செய்யவேண்டாம்‌. அப 
படிககுண்டானால உடனே மேருதண்டஸ்நா 
னம்‌ முதலியது ஏதாவது செய்து பின்னும்‌ 
வெயிலில்‌ படுக்கவேண்டும்‌. மேலும்‌ நாபிக்குக்‌ 
தழ்ப்பாகங்களில்‌ மட்டில்‌ வெயில்‌ படும்படி 
யாகப்‌ படுக்கவேண்டும்‌, 

0. இலகுவில்‌ தீராத நோய்களில்‌ பத்திய 
மே முக்கியமானது. அரிச, பருப்பு, முதலிய 
தானிய உணவுகளை முற்றிலும்‌ நிறுத்தவேண்‌ 
டும்‌. பச்சைப்பால்‌, கனிந்தபழம்‌, இளநீர்‌, இள 
ந்தேங்காய்‌ அலலது வாதாம்பருப்பு, இவை 
களில்‌ இரண்டொன்றைத்தான்‌ சாப்பிடலாம்‌. 
முதல்‌ மூன்றும்‌ தேவையான அளவு, மிதமாப்‌ 
சாப்பிடலாம்‌. மற்றவை மிகவும்‌ மிதமாய 
உபயோக௫ுிக்கவேண்டும்‌. தேகம்‌ மெலியச்செய்‌ 
யும்‌ நோய்களில்‌ இது முக்கியம்‌. மற்ற நோய்‌ 
களுக்கு இரண்டாவது ௮ த்தியாயத்தை கவ 
னிக்க. 

7. குழந்தைகளுக்கு மூன்றி லொருபங்கு; 


அலலது பாதியளவு காலம்‌ ஸ்நானம்‌ போதும்‌. 

JA. WTHIAN 
ARTIST 

HOT TAIYUR P.O. 


RAMNAD DIST, 


ப ப்ள 








Fo 
ப்‌ 
சட ட்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


௦௦ 
நாலாவது அத்தியாயம்‌. 
சில உதாரணங்கள்‌. 


1. காய்ச்சல்‌ : காய்சசலுக்கு ஆசமனம்‌, மேரு 
தீண்ட ஸ்நானம்‌, லிங்கஸ்நானம்‌, நாபிஸ்நானம்‌, இவை 
களில்‌ இரண்டொன்றே போதுமான து. இலேசான 
காய்சசலுக்கு இவை அடிக்கடி. செய்யவேண்டிய தில்லை. 
கடுமையான கரய்சசலானால்‌ அடிக்கடி செய்யவேண்டும்‌. 
இடையே கம்பளத்தினால்‌ நன்றாய்ப்‌ பாதமுள்பட 
மறைத்துப்‌ போர்த்துக்கொண்டு, படுத்திருக்கவேண்‌ 
டும்‌. முன்‌ அத்தியாயத்தில்‌ சொன்னபடி. வெயிலில்‌ 
படுத்திருக்கலாம்‌, 


படுத்த படுக்கையாயிருக்கும்‌ காய்ச்சல்காரருக்கு 
9-வது லக்கமிட்ட ஈர வஸ்திர மென்னும்‌ முறை 
உரியது, 


தலைவலி கடுமையாயிருர்து; அது மேற்‌ சொல்லிய 
மேருதண்டஸ்நானம்‌ முதலியவற்றால்‌ தணியாமற்‌ 
போனால்‌, தலைக்குத்‌ தனிவேது செய்துவிட்டு 
அப்பால்‌ படுக்கையில்‌ போர்வையுடன்‌ வலி தணியும்‌ 
வரை ஆசமனம்‌ துயர்சசியாச செய்துவரவேண்டும்‌. 
அப்பால்‌ மேற்சொல்லிய குளிர்ந்த தண்ணீர்‌ ஸ்சானங்‌ 
களிலொன்றைச்‌ செய்யவேண்டும்‌. 12-வது முறைப்‌ 
படி வாய்‌ கொப்பளித்தலும்‌ நல்லது. 


முதல்‌ 60 நாழிகை, ஆசமனம்‌ தவிர; அடிக்கடி மித 


மாக பசசைத்தண்ணீர்‌ மட்டில்‌ தேவையானபோது 


Digitized By Roja Muthiah Research Library 


27 


சாப்பிடலாம்‌. மற்றபடி பட்டினியாகத்தானிருக்க 
வேண்டும்‌. மேற்சொன்ன காலம்‌ கழித்துப்‌ பசியுண்‌ 
டானால்‌, இளநீர்‌, மாதுளை, இச்சிலி, முதலிய சாறுள்ள 
பழங்கள்‌, அல்லது அவலின்‌ தண்ணீர்‌, மேலே 
சொன்னபடி சாப்பிடலாம்‌. மற்றபடி 11-ம்‌ பக்கம 
பார்க்க, 


2. வயீற்றுப்போக்க, பேதி: வைத்தியம, பட்‌ 
டினி, பத்தியம்‌, இவை காய்ச்சலுக்‌ கானபடியே. 
வயிற்றுக்கு ஈரத்‌ துணிக்கட்டு, தனிவேது, இவைகளும்‌ 
செய்யலாம்‌. 


3. வயிற்றுக்கடுப்பு; வலி : இவைகளுக்கும்‌ காய்ச 
சலுக்கான வைத்தியம்‌ செய்யலாம்‌. கடுமையான 
வயிற்றுக்கடுப்புக்கு வயிற்றின்‌ பேரில்‌ தனி வேதும்‌ 
ஈரத்துணிக்கட்மெ தேவையாயிருக்கும்‌. கடுப்பு பொ 
றக்க முடியாமலிருக்குமானால்‌ அடிக்கடி வேது 
பிடித்‌ துக்கொள்ளலாம்‌. வெயிலில்‌ படுப்பதும்‌ நலம்‌. 
குளிர்க்த தண்ணீரிலும்‌, வென்னீரிலும்‌ மாறி மாறி 
நாபிஸ்கானம்‌ செய்வதும்‌ நலம்‌, அல்லது 10-வது 
முறைப்படி வலி நிவர்த்தி செய்யலாம்‌. அல்லத: 
வயிற்றுப்‌ பக்கத்தை மட்டில்‌ மாறி மாறி வென்னீரி 
னாலும்‌, பசசைத்‌ தண்ணீராலும்‌ குளிப்பாட்டலாம்‌. 
அதே சமயம்‌ பாதங்களை ஈல்ல சூடான வென்னீரிலா 
வது; வெயிலிலாவது வைத்துக்கொள்ளலாம்‌ ; வென 
னீர்‌ ஆறிப்போகாதபடி. அடிக்கடி நல்ல உஷ்ணமான 
வென்னீரை அதில்‌ கலந்து கொண்டிருக்கவேண்டும! 
மேலும்‌ இடையிடையே ஆசமனமும்‌ செய்யவேண்டும்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


98 


்‌ 4. சூலவாயு: இதற்காக 1, 9, லக்கமுள்ள முறை 

களுடன்‌ தனி வேது, ஈாத்‌துணிக்கட்டு, இவ்விரண்மெ 
போதுமானது. கடுமையாயிருந்தால்‌ வலி நிவர்த்தி 
முறைப்படி செய்யவேண்டும்‌. 


2. சிசு மாந்தம்‌: இதற்கு மாறி மாறி வென்னீ 

'ரிலும்‌ குளிர்ச்த தண்ணீரிலும்‌ தொட்டியில்‌ காபிஸ்‌ 

நானம்‌ செய்து வந்து, பிற்பாடு சாதாரணமான பொது 
வைத்தியம்‌ செய்யவேண்டும்‌, 


6. கணை, வலிப்பு; முதலியவை: இதற்கும்‌ 
மேல்‌ சொல்லியபடி செய்யலாம்‌. இடையிடையே 
மேற்சொன்னபடி வெயிலில்‌ போட்டு வைப்பதும்‌, 
கூயஸ்ஈானம்‌ செய்வ தும்‌ நலம்‌. 


7. மத்சள்‌ காமாலை: பொதுவாயுள்ள்‌ வைத்தி 
பத்துடன்‌, சூர்யஸ்சானம்‌ தூப்பலமாயிருர்தால்‌, 
மேற்சொன்னபடி வெயிலில்‌ போவெது, இவைகள்‌ 
போதுமானவை, 


8. இநமல : இருமல்‌ புதிதாய்‌ வர்ததானால்‌ பொது 
வைத்‌ தியமும்‌, இருமல்‌ நிவர்த்தி முறைப்படி வைத்திய 
மும்‌ போதும்‌. கரள்பட்டதானால்‌, தின மொருமுை ற 
குர்யஸ்கானம்‌ செய்யவேண்டும்‌. தொண்டைப்‌ புறத்‌ 
துக்கு ஈரத்‌ துணிக்கட்டும்‌ செய்யலாம்‌. 


9. மல ஜல அடைப்பு : நாபிஸ்5ானம்‌ போது 


மானது. 0 தவையானால்‌ வயிற்றின்‌ மேல்‌ 10-வ து 
முறைப்படி செய்யலாம்‌. அதில்‌ வெனனீரும்‌ பசசைத்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


௦0 


தண்ணீரும்‌ மாறி மாறி விட்டு வரலாம்‌. சூர்யஸ்கான 
மும்‌; வெயிலில்‌ போடுவதும்‌ நலம்‌. 


10. அம்மை; ழதலியவை : காய்ச்சலுக்கான வைத்‌ 
இயமும்‌, கொப்பளம்‌ முதலியவைகளுக்கு ஈரத்துணிச்‌ ' 
கட்டும்‌ போதுமானது. ஆசமனம்‌ முக்யெமான து. 


11. கால்‌ ழடக்கம்‌: பொது வைத்தியத்துடன்‌ | 
கூயஸ்நானம்‌. 

12. கரப்பான்‌: பொது வைத்தியத்துடன்‌, சர்ச 
துணிக்கட்டு, 10-வது முறைப்படி (ே தவையானால்‌) 
வலி கிவர்த்தி. 


13. இரத்தக்கட்டி, பிளவை, காயம்‌: பொது 
வைத்தியத்துடன்‌ ஈரத்‌ துணிக்கட்ட, தனிவேது, 
தேவையானால்‌ 10-வது முறைப்படி வலி நிவர்த்தி. 

கட்டியான து ஒன்று சேர்ர்து வெளிப்படுவதற்கும்‌, 
அது . பிற்பாடு பழுப்பதற்கும்‌, உடைவதற்கும்‌; சீழ்‌ 
வெளிப்படுவத ற்கும்‌, புண்‌ ஆறுவதற்கும்‌ ஈரத்துணிக்‌ 
கட்டு ஒன்றே தான்‌ செய்‌ துவாவேண்டும்‌. 

14. கண்வலி: பொதுவைத்தியமும்‌, சூர்யஸ்கான 
மும்‌, கண்களுக்கு ஈரத்‌ துணிக்சட்டும்‌, | 

19. தேள்கோட்டு: ஈரத்துணிக்‌ கட்டின்பேரில்‌ 
குளிர்க்ததண்ணீரை தாரையாக ஊ ந்றிக்கொண்டிருக்க 
வேண்டும்‌. தணி வேதும்‌, பொது வைத்தியமும்‌ 

செய்யலாம்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


40 


16. எலும்பு மறிவு: எலும்பை இயற்கைப்படி 
சேர்த்துவைத்து ஈரத்துணிக்கட்டு கட்டி, பொது 
வைத்தியம்செய்து வரவேண்டும்‌. கட்டு பிசக்ப்போகா 
கபடி அதற்குள்‌ ௦ ம தவையான சட்டங்களை வைத்துச்‌ 
கட்டவேண்டும்‌. மேலும்‌ அவ்வங்கம்‌ அசையாதபடி 
அதற்குத்‌ தொங்கு கட்டு கட்டி, அதில்‌ தங்கச்‌ செய்‌ 
யவேண்டும்‌, 


17 பூட்டுபபிசத: இரத்தக்கட்டியைப்போல 
வைத்தியம்‌ செய்யலாம்‌. 


18. மற்ற சில்லரை நோய்கள்‌: பொது வைத்‌ 
தியமும்‌ உபாதிக்குத்‌ தக்கபடி ஈரத்‌ துணிக்கட்டு, 
தனிவேது, வலிசிவர்த்தி, முதலியதும்‌ செய்யலாம்‌. 
அல்லது முன்சொல்லிய நோய்களில்‌ எந்த நோயின்‌ 
தன்மைக்கு ஒத்திருச்கின்றதோ, அதன்‌ வைத்தியமும்‌ 
செய்யலாம்‌. 


19. நீடிதத நோய்கள: பொது வைத்தியமும்‌? 
பத்தியமும்‌ முக்யெம்‌. மற்றபடி அந்தந்த சோயின்‌ 
உபாதிக்கும்‌. தேகபலத்துச்குமேற்றபடி தனி வைத்தி 
யமும்‌, முன்‌ சொல்லிய பொது விதிகளினபடி சூர்ய 
ஸ்நானமும்‌, ஆசமனத்துடன்‌ வெயிலில்‌ படுப்பதும்‌, 
வேண்டும்‌. துர்ப்பலமாயிருந்தால்‌ சிலநாள்‌ 4-வது 
முறைப்படி செய்துவிட்டு, பிற்பாடு மேருதண்ட ஸ்நா 
னாதிகளைச செய்யலாம்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


OTHER BOOKS 
on Nature Cure 


BY THE SAME AUTHOR. 





ink nisl, ப “ட 


நர்‌ ௫4 


NOX: VI TOLENCE IN ன சி ALING 2} ஞ்ச டு. 
PIETETT \ RIGHTEOUSNESS As. 10: 





THE SPT A a ல, 
FEVERS 


/ ரீ] ° 
do: Tamed 
உபவா ற ததவம வட கா்‌ சாம்ப 
ரூ டட | ° & அண்‌: த 
பைக உண்ணல்‌ 
° ச்‌ OAR உ 
மருந்தில்லா வைத்‌ இயம்‌ 


சீ 2 த உ டி ன டை 
( ஆப டான படங்களுடன) ரூ. 2-4-0. 


இபற்கை இல்லம்‌ 
புதுச்சேரி, 





Digitized By Roja Muthiah Research Library 


